Kerala Gazette No . 6 dated 5th February, 2013. 
PART I 


Section iii 


SCO 


- பயிர் 


- பாகம் 


HENT OF KE " 


சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 


எண் 


7164 / ச . இ . எ . 1/ 2012 / சட்ட 


ம் . 


2012 மார்ச் 28 
திருவனந்தபுரம் , 

1934 சைத்ரம் 8 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் வெளியிடப்படு கிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2012 மார்ச் 27ஆம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2012 - ன் 2-வது சட்ட 


ம் 


2012 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு (கணக்கின் மீதான 

வாக்கெடுப்பு ) சட்டம் 


2012 ஏப்ரல் முதல் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டில் ஒரு பகுதியின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகள் 
பின்வாங்குவதற்கு வகை செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை - 2012 ஏப்ரல் முதல் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டில் ஒரு 
பாகத்தின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகளை 
பின்வாங்குவதற்கு வகை செய்வது தேவையென்பதால் ; 


இந்திய குடியரசின் அறுபத்திமூன்றாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 

1 . சுருக்கத்தலைப்பு : - இந்த சட்டத்திற்கு 2012 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( கணக்கின் மீதான வாக்கெடுப்பு ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2012 ஏப்ரல் 1 ஆம் தேதி தொடங்கும் நிதி ஆண்டிற்கு கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து 23034 ,62,01,000 ரூபாய் வழங்குதல். - 2012- ன் ஏப்ரல் 1ஆம் 
தேதி தொடங்கும் நிதி ஆண்டில் அட்டவணையில் ( 2 )- வது கட்டத்தில் 
குறிப்பிட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகள் தொடர்பான பல்வேறு 
செலவுகளை எதிர் கொள்ள , அட்டவணையில் ( 3 ) - வது கட்டத்தில் 
கூறப்பட்டுள்ளவையில் மிகாததும் , மொத்தம் இருபத்திமூன்றாயிரத்து 
முப்பத்திநாலு கோடி அறுபத்திரண்டுலட்சத்தி ஆயிரம் ரூபாய் வருகின்ற 
தொகைகள் கேரள மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் 
செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு . இந்த சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரப் 
படுத்தப்பட்ட தொகைகள் மேற்குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பான 
அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் 
வினியோகிக்கப்படவேண்டும் . 


